GOVERNMENT OF TAMIL NADU 

2009 


[ Regd . No . TNICCN / 467 / 2009- 11 . 
[ Price : Re. 1 . 60 Paise . 


KAMIN 


STUF 


TAMIL NADU 
GOVERNMENT GAZETTE 


HTTEN 


GOVERNAN 


+ HAT PLE 


PEG 


த . 


ADUA 


- 


- 


PUBLISHED BY AUTHORITY 


ALONET 


TIUMPHS 


No. 42] 


CHENNAI , WEDNESDAY , OCTOBER 28 , 2009 

Aippasi 11 , Thiruvalluvar Aandu - 2040 


Part VI - Section 2 
Notifications of interest to a section of the public 

issued by Heads of Departments , etc . 


NOTIFICATIONS BY HEADS OF DEPARTMENTS , ETC . 


CONTENTS 


Pages . 


COLLECTORS AND LOCAL AUTHORITIES 


ஊராட்சிகளின் ஆய்வாளர் மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் , கடலூர் . 
கடலூர் மாவட்டம் , பண்ருட்டி ஊராட்சி ஒன்றியம் , சிலம்பிநாதன் பேட்டை ஊராட்சி மன்றத் 

தலைவர் பதவி நீக்கம் செய்தல் பற்றிய அறிவிக்கை 


448 


ஊராட்சிகளின் ஆய்வாளர் மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் , காஞ்சிபுரம் . 
காஞ்சிபுரம் மாவட்டம் , சித்தாமூர் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட வன்னியநல்லூர் ஊராட்சி 

மன்றத் தலைவர் பதவி நீக்கம் செய்தல் பற்றிய அறிவிக்கை ... 


448 


GOVERNMENT EXAMINATIONS /EDUCATIONAL OFFICERS 


Loss of Certificates 


.. . 


448 - 450 


DTP - VI-2 ( 42 ) - 1 


[ 447 ] 


448 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[ Part VI _ Sec . 2 


NOTIFICATIONS BY HEADS OF DEPARTMENTS , ETC . 


COLLECTORS AND LOCAL AUTHORITIES 


ஊராட்சிகளின் ஆய்வாளர் மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் , கடலூர் . 
கடலூர் மாவட்டம் , பண்ருட்டி ஊராட்சி ஒன்றியம் , சிலம்பிநாதன் பேட்டை ஊராட்சி மன்றத் தலைவர் 

பதவி நீக்கம் செய்தல் பற்றிய அறிவிக்கை . 

(ந .க . அ8/6146/2008 ) 
No . VI ( 2 )/537 / 2009 . 

தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் , 1994 பிரிவு 205 உட்பிரிவு 11- ல் , ஊராட்சிகளின் ஆய்வாளர் மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு 
அளிக்கப்பட்டுள்ள அதிகாரத்தின்படி , ஊராட்சி நிதி கணக்கு எண் 1 - ல் அரசாணைகளுக்கு முரணாக செயல்பட்டு நிதி இழப்பினை 
ஏற்படுத்தியது , ஊராட்சி நிதி கணக்கு எண் 2 - ல் தனக்காக காசோலை மூலம் தொகை எடுத்து தற்காலிக கையாடல் செய்தது , 
திட்ட நிதி கணக்கு எண் 3 - ல் மக்கள் நலப் பணியாளர் பெயரில் தொகை எடுத்து தற்காலிக கையாடல் செய்தது ஆகிய முறைகேடுகள் 
செய்த சிலம்பிநாதன் பேட்டை ஊராட்சி மன்றத் தலைவர் திரு . K . மாயவேல் என்பவரை , சிலம்பிநாதன் பேட்டை கிராம ஊராட்சியின் தலைவர் 
பதவியிலிருந்து நீக்கம் செய்து அறிவிக்கை வெளியிடப்படுகிறது . 

இந்த உத்தரவு தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்படும் நாள் முதல் அமலுக்கு வரும் என தெரிவிக்கப்படுகிறது . 


கடலூர் , 
2009 அக்டோபர் 9 . 


பெ . சீத்தாராமன் , 
ஊராட்சிகளின் ஆய்வாளர் மற்றும் 

மாவட்ட ஆட்சித்தலைவர் . 


ஊராட்சிகளின் ஆய்வாளர் மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் , காஞ்சிபுரம் . 
காஞ்சிபுரம் மாவட்டம் , சித்தாமூர் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட வன்னியநல்லூர் ஊராட்சி மன்றத் தலைவர் 

பதவி நீக்கம் செய்தல் பற்றிய அறிவிக்கை . 

ந .க . 4190/ 08/ 04/உ . இ .( ஊ )] 
No .VI(2 )/538/ 2009 . 

தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் , 1994 பிரிவு 205 மற்றும் உட்பிரிவுகளின்படி , ஊராட்சிகளின் ஆய்வாளர் மற்றும் மாவட்ட 
ஆட்சித்தலைவருக்கு அளிக்கப்பட்டுள்ள அதிகாரத்தின்படி , காஞ்சிபுரம் மாவட்டம் , சித்தாமூர் ஊராட்சி ஒன்றியத்தைச் சேர்ந்த வன்னியநல்லூர் 
ஊராட்சி மன்றத் தலைவர் திருமதி க . குமுதா என்பவர் ஊராட்சி பொது நிதியிலிருந்து நிதி முறைகேடு செய்து , விதிகளை மீறி 
செயல்பட்டு தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்ட பிரிவின் கீழ் வழங்கப்பட்ட அதிகாரத்தினை துஷ்பிரயோகம் செய்து நிதி இழப்பீடு ஏற்படுத்தியுள்ளது 
தொடர்பாக அன்னார் மீது தெரிவிக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் , அக்குற்றச்சாட்டுகளுக்கு அவரால் அளிக்கப்பட்ட விளக்கங்கள் மற்றும் 
மேற்குறிப்பிட்ட ஊராட்சி மன்றத்தின் கருத்தினை பரிசீலனை செய்து எனது உளத்தேர்வின்படி வன்னியநல்லூர் ஊராட்சி மன்றத் தலைவர் 
திருமதி க . குமுதா என்பவரை ஊராட்சி மன்றத் தலைவர் பதவியிலிருந்து நீக்கம் செய்து அறிவிக்கப்படுகிறது . 

இந்த அறிவிக்கை தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் , 1994 பிரிவு 262 (1)- ன்படி தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்படும் நாளிலிருந்து 
அமுலுக்கு வரும் எனத் தெரிவிக்கப்படுகிறது . 


காஞ்சிபுரம் , 
2009 அக்டோபர் 20 . 


சந்தோஷ் . கே . மிஸ்ரா , 
ஊராட்சிகளின் ஆய்வாளர் மற்றும் 

மாவட்ட ஆட்சித்தலைவர் . 


GOVERNMENT EXAMINATIONS / EDUCATIONAL OFFICERS 


LOSS OF CERTIFICATES 


It is hereby notified that the Original Higher Secondary Certificates / Matriculation Certificates / Diploma Certificates/ 
School Certificates of the following pupils are reported to have been lost beyond recovery . Necessary steps are being taken 
to issue the duplicate of the said Certificates. If the Originals were to be found by anybody, they should be treated as invalid 
and sent to the Secretary , Board of Higher Secondary Examination / Directorate of Government Examinations, 
Chennai-6 / Director of Technical Education , Chennai- 25 / Inspector / Inspectress of Matriculation and Anglo -Indian Schools 
as the case may be for cancellation : 


Oct . 28 , 2009) 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


449 


C . N . C . 
Number . 


Name of the Candidate 

and institution . 


Month 
and Year. 


Details of 
Examination . 


Reference Number 

and Date. 


Register Number 
and Certificate 
Number . 

( 3 ) 


( 1 ) 


(2 ) 


(5 ) 


( 6 ) 


No. VI( 2 )/539/ 2009 . 


February 2009 


Sridevi , M . 
( 21 - 10 - 1989) 


140112 
JR 613504 


TEJ 
First Class 


கடித எண் 111649/ ட்டி (3)/ 2009 , 

1 - 9 - 2009 . 


No . VI(2 )/540 /2009 . 


| 


February 2008 


Logesh , K . 
( 5 - 4 - 1992 ) 


356437 
JR 011274 


TEJ 
Distinction 


கடித எண் 112026/ ட்டி (3)/2009, 

1 - 9 - 2009. 


வி . கு . ஜெயக்கொடி , 

தலைவர், 

தேர்வு வாரியம் , 
தொழில்நுட்பக் கல்வி இயக்ககம் , 
கிண்டி, சென்னை - 600 025 . 


சி .என் .சி . மாணவர்/மாணவி பெயர் , 
எண் பள்ளியின் பெயர் மற்றும் 

கல்வி மாவட்டம் . 


பதிவு / 
சான்றிதழ் 
எண் 


மாதம் 
மற்றும் 
வருடம் . 


தேர்வின் 
விவரம் . 


கடித எண்ணும் 

தேதியும் . 


( 1) 


( 2) 


( 5 ) 


No . VI(2 )/541/ 2009 . 

Tuticorin : 


200717 


April 1992 


Matric 


ந .க . எண் 041493/ எம் - 2/ 2009 , 

01 - 10 - 2009 . 


Ramesh , C . , 
St . Thomas , Mat . Hr . 
Sec . School , 
Tuticorin . 


856518 


March 2007 


Matric 


Abdul Rahman , K . M .N ., 
Muhyiddeen 
Mat. Hr. Sec. School, 
Kayalpattinam . 


Melur: 


808278 


March 2003 


Matric 


Sasikala , V ., 
Fatima Mat. Hr., 
Sec . School, 
Madurai . 


206003 


March 1999 


| Matric 


V .J . Guhan , 
Sri Sundareswarar 
Vid . Matric School, 
Melur . 


Madurai : 


5 . 


808835 


March 2001 


Matric 


Arun Kumar , S ., 
7th day Adv . 
Mat . Hr . Sec . School , 
K . C . Road , Madurai 


813762 


March 2006 


Matric 


Balavignesh , S ., 
SBOA Mat . Hr. 
Sec . School , 
Melakuilkudi . 


450 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[ Part VI - Sec . 2 


சி .என் .சி . மாணவர்/மாணவி பெயர் , 
எண் பள்ளியின் பெயர் மற்றும் 

கல்வி மாவட்டம் . 


பதிவு / 
சான்றிதழ் 
எண் 


மாதம் 
மற்றும் 
வருடம் . 


தேர்வின் 
விவரம் . 


கடித எண்ணும் 

தேதியும் . 


( 5 ) 


209042 


March 1999 


Matric 


Do . 


Dindigul : 
C . Jeevananth , 
Dnusmbmnp 
Matric School , 
Dindigul . 


க . கமலா, 
கூடுதல் செயலாளர் , 
மெட்ரிகுலேசன் தேர்வுக் குழுமம் , 
அரசுத் தேர்வுகள் இயக்ககம் , 

சென்னை - 600 006 . 


203828 


March 1999 


Matric 


ந .க . எண் 140981/எம் - 2/ 2009, 

13- 10 - 2009 . 


805902 


March 2002 


Matric 


Do . 


3 . 


807660 


March 2001 


Matric 


ந .க . எண் 140981/ எம் - 2 /2009 , 

13 - 10- 2009 . 


808714 


March 2002 


Matric 


No. VI(2 )/542 / 2009 . 

Sivaganga : 
Pavithra , J ., 
St. Justin , 
Matric School , 
Sivaganga . 
Virudhunagar : 
Lakshmi Priya Dharshini , R . , 
C . Vid . Pacramraj 
Mat . Hr . Sec . School , 
R . Palayam . 
Melur : 
Priyadharsini , B ., 
Arulmalar 
Mat . Hr . Sec . School , 
Madurai . 
Sowbhagya , L . , 
Sev . Mat . Hr . 
Sec . School , 
Madurai . 
J. Prabavathy, 
YWCA Mat. Hr. 
Sec . School , 
Madurai . 
Balaji , P ... 
Mahatma Mont 
Mat. Hr. Sec. School, 
K . K . Nagar , Madurai . 
Madurai : 
Karunakaran , T . , 
Helen Matric School, 
Madurai. 
Sankar Raman , S . , 
Vivekananda 
Mat . Hr . Sec . School , 
Sholavandan . 


205440 


March 1999 


Matric 


206641 


March 2000 


Matric 


811237 


April 2004 


Matric 


809792 


March 2002 


Matric 


க . கமலா, 
கூடுதல் செயலாளர் , 
மெட்ரிகுலேசன் தேர்வுக் குழுமம் , 
அரசுத் தேர்வுகள் இயக்ககம் , 

சென்னை - 600 006 . 


PRINTED AND PUBLISHED BY THE DIRECTOR OF STATIONERY AND PRINTING , CHENNAI 

ON BEHALF OF THE GOVERNMENT OF TAMIL NADU 


